Kerala Gazette No . 12 dated 25th March , 2014 . 
PART I 


Section iii 


GOVERN 


மத பம் 


SMENT OF KE 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஜி ) துறை 

அறிக்கை 
எண் 24215/ ச . இ . ஜி . 2 /2011/சட்ட ம் . 

2012 ஜனவரி 31 
திருவனந்தபுரம் , - 

1933 மகா 11 . 


2012 ஜனவரி 30ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . பி . ராமராஜ பிரேம் பிரசாத் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2012 - ன் அவசரச்சட்ட ம் எண் 16 


2012 - ன் கண்ணூர் பல்கலைக்கழக (திருத்த ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1996 - ன் கண்ணூர் பல்கலைக்கழக சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் 

முகவுரை. -- 2011 - ன் கண்ணூர் பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011 - ன் 57 ) 2011 நவம்பர் 30ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டதாலும் ; 


2011 டிசம்பர் 9 ஆம் தேதி தொடங்கி அதே நாள் முடிவடைந்த 
சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்குப் பதிலாக 
மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டுவருவதற்குரிய மசோதா 
சட்டப் பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் , நிறை வேற்று வதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பின் 213 -வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2)- ன் 
துணைஉட்பிரிவு ( எ )- ன் அடிப்படையில் 2011 - ன் கண்ணூர் பல்கலைக்கழக 
(திருத்த ) அவசரச்சட்டம் ( 2011 - ன் 57 ) 2012 ஜனவரி 20ஆம் தேதி அமலில் 
இருந்து நின்றுவிடுவதாலும் ; 

மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் தாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளது என கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1) இந்த அவசரச்சட்டம் 2012 - ன் 
கண்ணூர் பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2011 டிசம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . 1966 - ன் 22- வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் நடைமுறையில் இருக்கும் காலத்தில் 1996 - ன் கண்ணூர் 
பல்கலைக்கழகச்சட்டம் (1996 - ன் 22 ) (இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என்று 
அழைக்கப்படும் ) பிரிவு 3 , 4 மற்றும் 5 - ல் கூறப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு 
உட்பட்டு நடைமுறையில் இருக்கும் . 

3 . பிரிவு 19 - ல் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தில் பிரிவு 19- ல் (i ) " பதவி 
சார்ந்த பணியாளர்கள் என்ற தலைப்பின்கீழ் , பிரிவு ( xv )- ற்கு பிறகு பின்வரும் 
பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" ( xvi ) செனட் உறுப்பினர்களல்லாத சிண்டிகேட்டின் உறுப்பினர்கள். 

(ii) “ பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் , இனம் ( iv ) விட்டு 
விடப்படவேண்டும் ; 


4 . பிரிவு 23 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தில் பிரிவு 23 - ல் , 
" பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் , -- 

(i ) இனம் ( எ ) விட்டுவிடப்படவேண்டும் ; 

( ii ) இனம் ( டி ) க்கு பதிலாக பின்வரும் இனம் சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

“ ( டி ) அரசாங்கம் பெயர் பரிந்துரை செய்கின்ற மூன்று ஆசிரியர்கள் 
அவர்களில் ஒரு நபர் பல்கலைக்கழக பிரிவில் இருந்தும் , இரண்டு நபர்களின் 
பெயர் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியை சார்ந்ததாகவும் அவர்களில் ஒரு நபர் 
ஆதிதிராவிட/பழங்குடியினர் பிரிவை சார்ந்தவராக இருக்கவேண்டும் . 

( iii) இனம் ( இ ) க்கு பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , 
அதாவது : 

“ ( இ ) உயர்கல்வி துறையில் இருந்து அரசு பெயர் பரிந்துரை 
செய்த 6 - ல் குறையாத வல்லுநர்கள் , அவர்களில் ஒரு நபர் மகளிராக 
இருக்கவேண்டும் . அதாவது : 

“ எனில் பிற உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் சிண்டிகேட்டில் 
வேந்தராலோ அல்லதோ அரசாங்கத்தாலோ பெயர் பரிசீலனை செய்கின்ற 
உறுப்பினர்களுக்கு , வேந்தரோ , அரசாங்கமோ அதது காரியத்திலாவதுபோல 
விருப்பமுள்ள காலவரையில் தங்கள் அலுவலர் பதவியில் இருக்கலாம் ; 


5 . சிறப்பு காப்புரை - இந்த முதன்மைச்சட்டத்தில் அடங்கியுள்ள எதுவும் 
எவ்வாறு இருந்தபோதிலும் முதன்மைச்சட்டம் பிரிவு 19- ல் " பிற உறுப்பினர்கள் 
என்ற தலைப்பின்கீழ் ( iv )- ம் இனம் மூலமும் 23 -ல் பிரிவில் " பிற உறுப்பினர்கள் " 
என்ற தலைப்பின்கீழ் ( எ ) , ( டி ) , ( இ ) என்ற இனங்களின்படியும் அலுவலக 
பதவிக்கு பரிந்துரை செய்துள்ள தற்போதுள்ள உறுப்பினர்கள் அலுவலர்கள் 
பதவியில் இருப்பது இந்த அவசரச்சட்ட ஏற்பாடுகளின்படி நிறைவுபெறுகிறது . 


6 . செல்லுபடியாக்குதல் . -- 2011 - ன் கண்ணூர் பல்கலைக்கழக திருத்த 
அவசரச்சட்டம் ( 2011- ன் 57 ) இதற்கு பிறகு மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் 
என அழைக்கப்படுவது நடைமுறையில் இல்லாமல் போனாலும் ; 

( எ ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோவான ஏதேனும் 
காரியமோ எடுத்ததோ எடுத்ததாகவோ கருதப்படுவதோவான ஏதேனும் 
நடவடிக்கையோ, இந்த அவசரச்சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச் சட்டத்தின் அடிப்படையில் செய்ததாகவோ எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டும் . 


( பி ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டம் நடைமுறையில் இருந்த பிறகு 
இந்த அவசரச்சட்டம் அரசிதழில் அறிக்கையிடுகின்ற தேதிக்கு முன்பும் செய்த 
எந்த ஒரு காரியமும் எடுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் அவை மேற்குறிப் 
பிட்ட அவசரச்சட்டத்திற்கு நடைமுறையில் இல்லாமலாகபோகாவிடில் 
மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின்கீழ் செய்யவோ எடுக்கவோ செய்யவுமாக இருந்தது போல இந்த 
அவசரச்சட்டத்தின் விதி முறைகள் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


ஹெச் . ஆர் . பரத்வாஜ் , 

ஆளுநர். 


